﻿133. யஅகூபுக்கு இறப்பு நெருங்கியபோது நீங்கள் (அவரருகில்) இருந்தீர்களா? அவர் தம் மக்களிடம், "எனக்குப் பின்னர் எதை வழிபடுவீர்கள்?" என்று கேட்டார். அதற்கு அவர்கள், "உங்கள் இறைவனும் உங்கள் தந்தையர் இப்ராஹீம், இஸ்மாயீல், இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனுமாகிய (அந்த) ஓரிறைவனையே வழிபடுவோம். நாங்கள் அவனுக்கு (முற்றிலும்) அடிபணிந்தவர்கள் ஆவோம்" என்று கூறினார்கள்.
134. அவர்கள் (வாழ்ந்து) மறைந்த சமுதாயத்தார். அவர்கள் தேடிக்கொண்டது அவர்களுக்கு. நீங்கள் தேடிக்கொண்டது உங்களுக்கு. அவர்கள் செய்துகொண்டிருந்ததைப் பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படமாட்டீர்கள்.
-------------------------------------
(நபி யஅகூப் (அலை) அவர்கள் இறக்கும் தறுவாயில் யூத மதத்தையே பின்பற்ற வேண்டும் என்று தம் மக்களுக்கு உபதேசித்தார்கள் என யூதர்கள் கூறிவந்தனர். ஆகவே,) இஸ்ரவேலர்களில் உள்ள ஓரிறை மறுப்பாளர்களுக்கும், இஸ்மாயீல் (அலை) அவர்களின் வழித்தோன்றல்களான அரபுகளில் உள்ள இணைவைப்பாளர்களுக்கும் எதிரான ஆதாரத்தை இங்கு இறைவன் எடுத்துரைக்கின்றான்.
நபி யஅகூப் (அலை) அவர்களுக்கு இறப்பு நெருங்கிய வேளையில் அவர்கள் தம் மக்களுக்கு, இணையற்ற அல்லாஹ்  ஒருவனையே வழிபட வேண்டும் என்றே அறிவுறுத்தினார்கள். எனக்குப் பின்னால் நீங்கள் எதை வழிபடுவீர்கள் என அவர்கள் கேட்க, உங்களுடைய இறைவனும் உங்கள் தந்தையரான இப்ராஹீம், இஸ்மாயீல், இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனுமான ஓரிறைவனையே நாங்கள் வழிபடுவோம் என மக்கள் பதிலளித்தனர் என்று இங்கு அல்லாஹ்  தெரிவிக்கின்றான்.
இங்கு "உங்கள் தந்தையர்" என இப்ராஹீம், இஸ்மாயீல், இஸ்ஹாக் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். நபி யஅகூப் (அலை) அவர்களின் தந்தை இஸ்ஹாக் (அலை) அவர்கள்தான். இப்ராஹீம் (அலை) அவர்கள் பாட்டனார் (இஸ்ஹாக்கின் தந்தை) ஆவார்கள். இஸ்மாயீல் (அலை) அவர்கள் யஅகூபின் பெரிய தந்தை (இஸ்ஹாக்கின் சகோதரர்) ஆவார்கள். பாட்டனார் தந்தையின் இடத்தை வகிப்பதாலும், தந்தையின் சகோதரர்களையும் தந்தை என்றழைக்கும் பழக்கம் அரபுகளிடம் இருந்ததாலும் அனைவரும் "தந்தையர்" என்றே இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளனர்.
சொத்துரிமையில், தந்தை இல்லாதபோது அவரது இடத்தில் பாட்டனார் (தந்தையின் தந்தை) வருவார்; பாட்டனார் இருந்தால், இறந்தவரின் சகோதரர்கள் சொத்துரிமை பெறமாட்டார்கள் என்ற சட்டத்திற்கு இவ்வசனம் ஆதாரமாகக் காட்டப்படுகிறது. (பாட்டனாரையும் தந்தை என இவ்வசனம் அடையாளம் காட்டியிருப்பதே காரணம்.) அபூபக்ர் (ரலி) அவர்களின் முடிவு இதுதான் என இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
அடுத்து "ஓரிறைவனையே வழிபடுவோம்" என்பதற்கு, "இறைத்தன்மை அல்லாஹ்  ஒருவனுக்கே உண்டு என்பதில் உறுதியாக இருப்போம்; அவனுக்கு வேறு யாரையும் இணையாக்கமாட்டோம்" என்று பொருள்.
"நாங்கள் அவனுக்கு (முற்றிலும்) அடிபணிந்தவர்கள் ஆவோம்" என்று அவர்கள் கூறினார்கள். அதாவது அவனுக்குக் கீழ்ப்படிந்தவர்களாகவும் (அவனது கட்டளைக்குக்) கட்டுப்பட்டவர்களாகவும் நாங்கள் இருப்போம். இதை வேறொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகையில், "வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கே கட்டுப்படுகின்றனர். அவனிடமே அவர்கள் கொண்டுசெல்லப்படுவார்கள்" (3:83) என்று கூறியுள்ளான்.

இஸ்லாமே எல்லா இறைத்தூதர்களின் மார்க்கம் 
-------------------------------------------
நபிமார்களுக்கான மார்க்க விதிமுறைகளும் நடைமுறைகளும் வேறுபட்டிருந்தாலும்கூட அவர்கள் அனைவருடைய சன்மார்க்கமும் இஸ்லாமேயாகும். இதையே, "என்னைத் தவிர வேறு இறைவன் யாருமில்லை. ஆகவே, என்னையே வழிபடுங்கள் என்பதை அறிவிக்காமல் எந்தத் தூதரையும் உமக்கு முன்னர் நாம் அனுப்பவில்லை" (21:25) என்று வேறொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறியுள்ளான்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: இறைத்தூதர்களான நாங்கள் ஒரே தந்தையின் பிள்ளைகள் ஆவோம்; எங்களது மார்க்கமும் ஒன்றுதான்.
அடுத்த வசனத்தில் (134), "அவர்கள் (வாழ்ந்து) மறைந்த சமுதாயத்தார். அவர்கள் தேடிக்கொண்டது அவர்களுக்கு. நீங்கள் தேடிக்கொண்டது உங்களுக்கு" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
முற்காலத்தில் வாழ்ந்து மறைந்த உங்கள் முன்னோர்களான நபிமார்கள் மற்றும் நல்லோர்களுடன் நீங்கள் உறவு கொண்டாடுவதால் உங்களுக்கு எந்தப் பயனும் கிடைக்கப்போவதில்லை. நீங்கள் நற்செயல் புரியாவிட்டால் அதன் விளைவு உங்களுக்கு எதிராகவே அமையும். ஏனெனில், அவர்கள் ஆற்றிய (நற்)செயல்(களுக்கான பலன்)கள் அவர்களுக்கே கிடைக்கும். (அதில் உங்களுக்கு எந்தப் பங்குமில்லை.) நீங்கள் செய்யும் செயல்களின் பலன்கள்தான் உங்களுக்குக் கிடைக்கும். அவர்கள் செய்தவை குறித்து நீங்கள் விசாரணை செய்யப்படமாட்டீர்கள்.
இதனால்தான், "ஒருவரது செயல்பாடு பின்தங்கினால், அவரது உறவு அவரை முன்னெடுத்துச் செல்லாது" என்று ஒரு ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது.
